GOVERNMENTOF TAMIL NADU 

2018 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


( TAMD 


ENT , OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


SGOVE 


MLNADU 


RUTHAL 


MPHST 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE IT 


No . 39] 


CHENNAI, WEDNESDAY , SEPTEMBER 26 , 2018 
Purattasi 10 , Vilambi , Thiruvalluvar Aandu - 2049 


Part || - --Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


பக்கங்கள் 


பள்ளிக் கல்வித் துறை 


பள்ளிக் கல்வி - அரசுத் தேர்வுகள் இயக்ககம் - தமிழகத்தில் இடைநிலைக் கல்வி ( SSLC) , 

மேல்நிலைக் கல்வி முதலாமாண்டு (+1) மற்றும் இரண்டாமாண்டு (+2 ) பொதுத்தேர்வெழுதும் 
தேர்வர்களுக்கு , செப்டம்பர்/ அக்டோபர் பருவ துணைத்தேர்வு நடத்துவதை 2019 - 2020 
கல்வியாண்டு முதல் இரத்து செய்து - ஆணை வெளியிடப்படுகிறது . . 


78- 79 


[ 77 ] 


DTP - ||- 1 ( 39) - 1 


78 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பள்ளிக் கல்வித் துறை 


தலைமைச் செயலகம் , 2018 செப்டம்பர் 26 . 


No.II( 1 )/SE/17 / 2018 . 


[ பள்ளிக் கல்வி - அரசுத் தேர்வுகள் இயக்ககம் - தமிழகத்தில் இடைநிலைக் கல்வி ( SSLC) , மேல்நிலைக் கல்வி முதலாமாண்டு 
(+1) மற்றும் இரண்டாமாண்டு ( +2) பொதுத்தேர்வெழுதும் தேர்வர்களுக்கு , செப்டம்பர் அக்டோபர் பருவ துணைத்தேர்வு நடத்துவதை 
2019 - 2020 கல்வியாண்டு முதல் இரத்து செய்து - ஆணை வெளியிடப்படுகிறது . ] 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை (நிலை) எண் .164 , பள்ளிக் கல்வி ( அ . தே ) த் துறை, 6 ஆகஸ்ட் 2018 , ஆடி 21 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 


படிக்கப்பட்டவை : 


1 . அரசாணை ( நிலை ) எண் . 301 , பள்ளிக் கல்வித் துறை , நாள் . 20 - 02 - 1980 . 


2 . அரசாணை (நிலை ) எண் .139 , பள்ளிக் கல்வித் (வி1)துறை , நாள் . 12 - 09 - 2011 . 


3 . அரசாணை ( நிலை ) எண் . 100 , பள்ளிக் கல்வித் ( அ . தே ) துறை , நாள் . 22 - 05 - 2017 . 


4 . அரசுத் தேர்வுகள் இயக்குநரின் கடித .ந.க . எண் .214685/ எச்எப் .1/2018 , நாள் . 14 - 05 - 2018 மற்றும் 12 - 06 - 2018 . 


ஆணை: - அரசாணை (நிலை) எண் 164 , பள்ளிக் கல்வி ( அ .தேத் துறை , 2018 ஆகஸ்ட் 6 . 


தமிழகத்தில் 1911 - ஆம் ஆண்டு முதல் , இடைநிலைக் கல்வி பொதுத் தேர்வுகள் மார்ச் மாத பருவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு , 
பின்னர் 1952 - ஆம் ஆண்டு இடைநிலைக் கல்வி பொதுத் தேர்விற்கு துணைத் தேர்வு நடத்தப்பட்டது . அதனைத் தொடர்ந்து மேலே 
முதலாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையின்படி , 1980 முதல் மேல்நிலை இரண்டாமாண்டு பொதுத் தேர்வு மார்ச் பருவத்திலும் அதற்கான 
துணைத் தேர்வு செப்டம்பர் பருவத்திலும் நடத்தப்பட்டு வந்தது . 

2 . மேலே இரண்டாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையின்படி , 2012 ஜூன் / ஜூலை முதல் , ஒவ்வொரு கல்வியாண்டிலும் மார்ச் 
பருவத்தேர்வில் பள்ளி மாணாக்கராகவும் , தனித் தேர்வர்களாகவும் பொதுத்தேர்வெழுதி தேர்ச்சி பெறாத மாணாக்கர்கள் , தேர்ச்சியடையாத 
அனைத்து பாடங்களையும் ( எண்ணிக்கை வரம்பின்றி ) சிறப்பு துணைத் தேர்வெழுத அனுமதி வழங்கப்பட்டது . 


3 . மேலே மூன்றாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையின்படி , 2017 - 2018 - ஆம் கல்வியாண்டிலிருந்து பொதுத் தேர்வெழுதும் , 
மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கும் தோல்வியுற்ற பாடத்தை / பாடங்களை , ஜூன் / ஜூலை மாதத்தில் நடைபெறும் 
உடனடி சிறப்புத் தேர்விலோ அல்லது இரண்டாம் ஆண்டு இறுதித் தேர்வின் போதோ அல்லது இரண்டிலுமோ பின்னடைவுப் பாடமாக 
( arrear ) கல்லூரிகளில் உள்ளது போன்ற நடைமுறையில் தேர்வு எழுத ஆணையிடப்பட்டுள்ளது . 


4 . தற்போது அரசுத் தேர்வுகள் இயக்குநர் கீழ்க்கண்டவாறு தெரிவித்துள்ளார்: 


இடைநிலைக் கல்வி மற்றும் மேல்நிலைக் கல்வி இரண்டாம் ஆண்டு (+2 ) தேர்வுகள் , மார்ச் / ஏப்ரல் , ஜூன் / ஜூலை 
மற்றும் செப்டம்பர் / அக்டோபர் ஆகிய மூன்று பருவங்களில் நடத்தப்படுகின்றன . மார்ச் / ஏப்ரல் பருவ பொதுத் தேர்வு முடிவுகள் 
வெளியிடப்பட்டவுடன் , ஜூன் / ஜூலை சிறப்பு துணைத்தேர்வுக்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கி , தேர்வுக்குப்பின் அனைத்து 
பணிகளும் ஆகஸ்ட் மாத இறுதியில் நிறைவடையும் . 


இதனைத் தொடர்ந்து , செப்டம்பர் / அக்டோபர் பருவ துணைத்தேர்வுக்கான ஆயத்தப்பணிகள் தொடங்கப்பட்டு , தேர்வுக்குப் 
பின்னர் அனைத்து பணிகளும் நவம்பர் மாத இறுதியில் நிறைவடையும் என்றும் , உடனே இலட்சக்கணக்கான தேர்வர்கள் பங்குபெறும் 
மார்ச் | ஏப்ரல் பருவ பொதுத்தேர்வுகளுக்கு , புதிய தேர்வு மையம் அமைத்தல் , பெயர் பட்டியல் தயாரித்தல் போன்ற பணிகள் ஆகஸ்ட் 
மாதத்திலேயே துவங்கிவிடும் , என்றும் , மார்ச் பொதுத்தேர்வுக்கான முன்னிலைப் பணிகள் நடைபெறும் சமயத்திலேயே , செப்டம்பர் 
துணைத்தேர்வுக்கான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது . 


ஜூன் / ஜூலை பருவத்தில் சிறப்புத் துணைத்தேர்வு அறிமுகப்படுத்தியபின் , செப்டம்பர் / அக்டோபர் துணைத்தேர்விற்கு 
விண்ணப்பிக்கும் தேர்வர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் , அத்தேர்வில் தேர்ச்சி பெறுவோரின் விகிதமும் மிகவும் 
குறைவாகவே உள்ளது என்றும் , அவ்வாறு குறைவான தேர்வர்களே விண்ணப்பித்தாலும் , மார்ச் பருவத் தேர்வுகளை நடத்துவதைப் 
போலவே , அனைத்துப் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . இதனால் , ஆசிரியர்களின் கற்பித்தல் பணி 
மிகவும் பாதிக்கப்படுகிறது . 


Sep . 26 , 2018] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


ஜூன் / ஜூலை பருவத்தில் சிறப்புத் துணைத்தேர்வு அறிமுகப்படுத்தியபின் , செப்டம்பர் / அக்டோபர் துணைத்தேர்விற்கு 
விண்ணப்பிக்கும் தேர்வர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதால் , இத்தேர்வினை நடத்துவதால் அரசுக்கு ஏற்படும் 
கூடுதல் செலவினத்தை தவிர்க்கலாம் என்பதாலும் , பொதுத் தேர்வில் தோல்வியுறும் மாணாக்கர்கள் ஆண்டு விரயமின்றி இரண்டாம் 
ஆண்டிற்குச் செல்லவும் , தோல்வியுற்ற பாடத்தை / பாடங்களை , ஜூன் / ஜூலை மாதத்தில் நடைபெறும் உடனடி சிறப்புத் தேர்விலோ 
அல்லது இரண்டாம் ஆண்டு இறுதித் தேர்வின் போதோ அல்லது இரண்டிலுமோ பின்னடைவுப் பாடமாக (arrear ) கல்லூரிகளில் 
உள்ளது போன்ற நடைமுறையில் தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என ஆணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் , மேல்நிலை முதலாம் 
ஆண்டினைப் போல , இடைநிலை ( SSLC ) மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு (+ 2 ) பொதுத்தேர்வெழுதும் தேர்வர்களுக்கும் மார்ச் 
ஏப்ரல் பருவ பொதுத்தேர்வு மற்றும் ஜூன் / ஜூலை பருவ சிறப்பு துணைத்தேர்வு ஆகிய தேர்வுகளை மட்டும் நடத்தி , செப்டம்பர் 
அக்டோபர் பருவ துணைத்தேர்வு நடத்துவதை இரத்து செய்து , இனிவருங்காலங்களில் இடைநிலை ( SSLC) , மேல்நிலை முதலாம் 
ஆண்டு ( +1 ) மற்றும் இரண்டாம் ஆண்டு ( +2 ) தேர்வர்களுக்கு ஆண்டுதோறும் மார்ச் / ஏப்ரல் மற்றும் ஜூன் / ஜூலை ஆகிய 
பருவங்களில் மட்டுமே பொதுத்தேர்வுகள் நடத்திட உரிய அரசாணையினை வெளியிடுமாறு அரசினைக் கேட்டுக் கொண்டுள்ளார் . 

5 . அரசுத் தேர்வுகள் இயக்குநரின் கருத்துருவினை அரசு கவனமுடன் பரிசீலித்து , அதனை ஏற்று , மேலே பத்தி 4- இல் 
தெரிவிக்கப்பட்டுள்ள காரணங்களின் அடிப்படையில் , தமிழகத்தில் , இடைநிலை ( 10th) , மேல்நிலைகல்வி முதலாமாண்டு ( +1 ) மற்றும் 
இரண்டாமாண்டு ( +2 ) ஆகிய வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணாக்கர்களுக்கு ஜூன் / ஜூலை மாதத்தில் 
நடைபெறும் உடனடி சிறப்புத் தேர்வு அறிமுகப்படுத்தியபின் , செப்டம்பர் / அக்டோபர் துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்களின் 
எண்ணிக்கை மற்றும் அத்தேர்வில் தேர்ச்சி பெறுவோரின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதால் , வரும் கல்வியாண்டு முதல் 
அதாவது 2019- 2020 முதல் நடத்தவிருக்கும் அரசு பொதுத் தேர்வுகளான இடைநிலைக் கல்வி ( SSLC ) மற்றும் மேல்நிலைக் கல்வி 
முதலாமாண்டு (+1 ) மற்றும் இரண்டாமாண்டு (+2 ) பொதுத்தேர்வெழுதி தோல்வியுறும் மாணாக்கர்களுக்கு , மார்ச் / ஏப்ரல் பருவ 
பொதுத்தேர்வு மற்றும் ஜூன் / ஜூலை பருவ சிறப்பு துணைத்தேர்வு ஆகிய தேர்வுகளை மட்டும் நடத்தவும் , அதனைத் தொடர்ந்து 
வரும் பொதுத் தேர்வுகளில் தோல்வியுற்ற இடைநிலைக் கல்வி ( SSLC ) மற்றும் மேல்நிலைக் கல்வி முதலாமாண்டு ( +1 ) மற்றும் 
இரண்டாமாண்டு (+ 2 ) மாணாக்கர்களுக்காக நடத்தப்படும் செப்டம்பர் / அக்டோபர் பருவ துணைத்தேர்வினை இரத்து செய்யலாம் 
என கருதி அரசு அவ்வாறே ஆணையிடுகிறது . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


பிரதீப் யாதவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அக்கத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


